Kerala Gazette No . 17 dated 29th April , 2014 . 
PART I 


Section iii 


GOVERN 


தேவன் 


TAYMENT OF 


KERALA 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - எஃப் ) துறை 
அறிக்கை 

2013 ஜனவரி 15 
எண் 22658 / ச . இ . எஃப் . 1/ 2011/ சட்ட ம் . திருவனந்தபுரம் , 

1934 பௌஷம் 25 . 


2013 ஜனவரி 14ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்ட பின்வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக இதனால் 
பிரசுரம் செய்யப்படுகிறது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . கெ . பத்மாகரன் , 
சட்டத்துறை சிறப்புச்செயலர் . 


2013 - ன் அவசரச்சட்ட 


ம் எண் 15 


2013 - ன் கேரள வழக்கறிஞர் கணக்கர்கள் நலநிதி 

(திருத்த ) அவசரச்சட்டம் 
இந்தியக்குடியரசின் அறுபத்தி மூன்றாவது ஆண்டில் கேரள ஆளுநரால் 
விளம்பர அறிக்கை செய்யப்பட்டது . 

2003- ன் கேரள வழக்கறிஞர் கணக்கர்கள் நலநிதி சட்டத்தை மேலும் 
திருத்தம் செய்வதற்குரிய ஒரு அவசரச்சட்டம் 

முகவுரை . - 2010- ன் கேரள வழக்கறிஞர் கணக்கர்கள் நலநிதி (திருத்த ) 
அவசரச்சட்டம் (2010 - ன் 57 ) 2010 நவம்பர் 25ஆம் தேதி கேரள ஆளுநரால் 
விளம்பர அறிக்கை செய்யப்பட்டிருந்ததாலும் ; 


2010 டிசம்பர் 21ஆம் தேதி தொடங்கி 2011 ஜனவரி 3ஆம் தேதி முடிவடைந்த 
கேரள மாநில சட்டப்பேரவையின் கூட்டத் தொடரின் காலத்தில் 
மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்திற்கு பதிலாக மாநில சட்டப்பேரவையில் ஒரு 
சட்டம் கொண்டு வருவதற்குரிய ஒரு மசோதாவை தாக்கல் செய்வதற்கும் 
நிறைவேற்றுவதற்கும் முடியாமல் போனதாலும் ; 

மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்தின் விதிமுறைகளை நிலைநிறுத்துவதற்காக 
2011 - ன் கேரள வழக்கறிஞர் கணக்கர்கள் நலநிதி (திருத்த ) அவசரச்சட்டம் 
( 2011- ன் 6 ) 2011 ஜனவரி 22ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்டிருந்ததாலும் ; 

2011 பிப்ரவரி 4ஆம் தேதி தொடங்கி 2011 பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி 
முடிவடைந்த கேரள மாநில சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரில் 
மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்திற்கு பதிலாக மாநில சட்டப்பேரவையில் ஒரு 
சட்டம் கொண்டு வருவதற்குரிய ஒரு மசோதாவை தாக்கல் செய்வதற்கும் 
நிறைவேற்றுவதற்கும் முடியாமல் போனதாலும் ; 

மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்தின் விதிமுறைகளை நிலைநிறுத்துவதற்காக 
2011 - ன் கேரள வழக்கறிஞர் கணக்கர்கள் நலநிதி (திருத்த ) அவசரச்சட்டம் 
( 2011 - ன் 26 ) 2011 மார்ச் 17ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்டிருந்ததாலும் ; 

2011 ஜூன் 1ஆம் தேதி தொடங்கி 2011 ஜூலை மாதம் 20ஆம் தேதி 
முடிவடைந்த கேரள மாநில சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரின் காலத்தில் 
மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்திற்கு பதிலாக மாநில சட்டப்பேரவையில் ஒரு 
சட்டம் கொண்டு வருவதற்குரிய ஒரு மசோதாவை தாக்கல் செய்வதற்கும் 
நிறைவேற்றுவதற்கும் முடியாமல் போனதாலும் ; 

இந்திய அரசியலமைப்பின் 213வது விதித்தொகுப்பின் உட்பிரிவு ( 2) - ன் 
துணைஉட்பிரிவு ( எ )- ன் அடிப்படையில் மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டம் 2011 
ஜூலை 13ஆம் தேதி அமலில் இருந்து நின்று விடுவதாலும் ; 

மேற்கூறிய அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை சில திருத்தங்களுடன் 
நிலைநிறுத்தாவிடில் இடர்பாடுகள் ஏற்படும் என்பதாலும் ; 

2011- ன் கேரள வழக்கறிஞர் கணக்கர்கள் நலநிதி (திருத்த ) அவசரச்சட்டம் 
( 2011 - ன் 49 ) 2011 நவம்பர் 18ஆம் தேதி கேரள ஆளுநர் விளம்பரப் 
படுத்தியிருந்ததாலும் ; 

2017 டிசம்பர் 9ஆம் தேதி ஆரம்பித்து அதே நாளில் முடிவடைந்த கேரள 
மாநில சட்டப்பேரவை கூட்டத்தில் மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்திற்கு 
பதிலாக மாநில சட்டப்பேரவையில் ஒரு சட்டம் கொண்டு வருவதற்குரிய ஒரு 
மசோதாவை தாக்கல் செய்வதற்கும் நிறைவேற்றுவதற்கும் முடியாமல் 
போனதாலும் ; 


மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலைநிறுத்துவதற்காக 
2012 - ன் கேரள வழக்கறிஞர் கணக்கர்கள் நலநிதி (திருத்த ) அவசரச்சட்டம் 
( 2012 - ன் 1) 2012 ஜனவரி 16ஆம் தேதி கேரள ஆளுநர் விளம்பரப் 
படுத்தியிருந்ததாலும் ; 

2012 மார்ச் 1ஆம் தேதி தொடங்கி 2012 மார்ச் மாதம் 23ஆம் தேதி 
முடிவடைந்த கேரள மாநில சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரின் காலத்தில் 
மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்திற்கு பதிலாக மாநில சட்டப்பேரவையில் ஒரு 
சட்டம் கொண்டு வருவதற்குரிய ஒரு மசோதாவை தாக்கல் செய்வதற்கும் 
நிறைவேற்றுவதற்கும் முடியாமல் போனதாலும் ; 

மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலைநிறுத்துவதற்காக 
2012 - ன் கேரள வழக்கறிஞர் கணக்கர்கள் நலநிதி (திருத்த ) அவசரச்சட்டம் 
( 2012 - ன் 37 ) 2012 ஏப்ரல் 11ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பரம் 
செய்திருந்தபடியாலும் ; 

2012 ஜூன் 11ஆம் தேதி தொடங்கி 2012 ஜூலை மாதம் 25ஆம் தேதி 
முடிவடைந்த கேரள மாநில சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரின் காலத்தில் 
மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்திற்கு பதிலாக மாநில சட்டப்பேரவையில் ஒரு 
சட்டம் கொண்டு வருவதற்குரிய ஒரு மசோதாவை தாக்கல் செய்வதற்கும் 
நிறைவேற்றுவதற்கும் முடியாமல் போனதாலும் ; 

இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் 213ஆம் விதித்தொகுப்பின் பிரிவு ( 2)- ன் 
துணைப்பிரிவு ( எ )- ன்படி 2012 - ன் கேரள வழக்கறிஞர் கணக்கர்கள் நலநிதி 
(திருத்த ) அவசரச்சட்டம் ( 2012 - ன் 37 ) 2012 ஜூலை 23ஆம் தேதி அமலில் 
இருந்து நின்று விடுவதாலும் ; 

மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்தின் விதிமுறைகளை நிலைநிறுத்துவதற் 
காக செல்லுபடியாதல் உட்படச்செய்துகொண்டு 2012- ன் கேரள வழக்கறிஞர் 
கணக்கர்கள் நலநிதி (திருத்த ) அவசரச்சட்டம் ( 2012 - ன் 41) 2012 ஆகஸ்டு 11ஆம் 
தேதி கேரள ஆளுநர் விளம்பரப்படுத்தியிருந்ததினாலும் ; 

2012 டிசம்பர் 10ஆம் தேதி தொடங்கி 2012 டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி 
முடிவடைந்த கேரள மாநில சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரில் 
மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்திற்கு பதிலாக மாநில சட்டப்பேரவையில் ஒரு 
சட்டம் கொண்டு வருவதற்குரிய ஒரு மசோதாவை தாக்கல் செய்வதற்கு 
முடியாமல் போனதாலும் ; 

மேற் குறிப்பிட்ட அவசரச் சட்டத்தின் விதிமுறைகளை சில 
திருத்தங்களுடன் மீண்டும் நிலை நிறுத்தாவிடில் இடர்கள் ஏற்படும் 
என்பதாலும் ; 


கேரள மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இல்லாததாலும் , தாம் 
துரித நடவடிக்கை எடுக்கவேண்டிய சூழ்நிலை தற்போது உள்ளது என்று 
கேரள ஆளுநர் திருப்தியுறுவதாலும் ; 

தற்போது , எனவே , இந்திய அரசியலமைப்பின் 213வது விதித்தொகுப்பின் 
உட்பிரிவு (1)- ன்படி வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி கேரள 
ஆளுநரால் பின்வரும் அவசரச்சட்டம் விளம்பர அறிக்கை செய்யப்படுகிறது . 

1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . - (1) இந்த அவசரச்சட்டம் 2013 - ன் 
கேரள வழக்கறிஞர் கணக்கர் நலநிதி (திருத்த ) அவசரச் சட்டம் என 
அழைக்கப்படலாம் . 

( 2 ) இந்த அவசரச்சட்டத்தின் பிரிவு - 3 உடனடியாக நடைமுறையில் 
வருவதும் , பிரிவு - 4 2004 ஏப்ரல் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வந்ததாக 
எண்ணப்படவேண்டியதும் , பிரிவு -5 2010 நவம்பர் 26ஆம் தேதி நடைமுறைக்கு 
வந்ததாக எண்ண ப்பட வேண்டியதும் , பிரிவு - 6 2011 நவம்பர் 18ஆம் தேதி 
நடைமுறைக்கு வந்ததாக எண்ணப்பட வேண்டியதும் , பிரிவு - 7 2012 ஏப்ரல் 
1ஆம் தேதி நடைமுறைக்கு வந்ததாக எண்ணப்பட வேண்டியதும் மீதமுள்ள 
விதி முறைகள் 2012 ஆகஸ்டு 13ஆம் தேதி நடைமுறைக்கு வந்ததாக 
எண்ணப்பட வேண்டியதுமாகும் . 

2 . 2003- ன் 27 -வது சட்டம் தற்காலிகமாக திருத்தம் செய்யப்படல் . - இந்த 
அவசரச்சட்டம் அமலில் இருக்கும் காலத்தில் 2003- ன் கேரள வழக்கறிஞர் 
கணக்கர் நலநிதிசட்டம் (2003 - ன் 27 ) (இதற்குப்பிறகு முதன்மைச்சட்டம் என்று 
கூறப்படும் ) பிரிவுகள் 3 , 4 , 5 , 6 மற்றும் 7 - ல் கூறப்பட்டுள்ள திருத்தங்களுக்கு 
உட்பட்டு அமலில் இருக்கும் . 

3 . பிரிவு 14 - ல் திருத்தம் . -- முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 14 - ன் 
துணைப்பிரிவு 1 - ல் " ஆறு ரூபாயின் மதிப்புள்ள " என்ற வார்த்தைகளுக்குப் 
பதிலாக "பன்னிரண்டு ரூபாயின் மதிப்புள்ள " என்ற வார்த்தைகள் 
சேர்க்கவேண்டும் . 
4 . பிரிவு 17- ல் திருத்தம் - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 17 - ல் , -- 

(i ) துணைப்பிரிவு (5 )- க்கு பதிலாக பின்வரும் துணைப்பிரிவுகள் 
சேர்க்கப்படவேண்டும் , அதாவது: 

“ (5 ) ஒவ்வொரு உறுப்பினரும் நிதிக்காக வருடாந்திர வரித்தொகையாக 
ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வழங்கவேண்டியதும் , இதனை மொத்தமாக 
வழங்குகின்றபோது எல்லா வருடமும் ஜூன் மாதம் 30ஆம் தேதியிலோ 
அல்லது அதற்கு முன்பாகவோ வழங்க வேண்டியதும் அல்லாதபோது மூன்று 
சரியான தவணைகளாக ஜூன் 30 , செப்டம்பர் 30 , டிசம்பர் 31 என்ற 
தேதிகளிலோ அல்லது அதற்கு முன்போ வழங்கவேண்டியதுமாகும் . 


எனினும் மேற்குறிப்பிட்டபடி மொத்தமாகவோ அல்லது தவணை 
களாகவோ குறிப்பிட்ட நேரத்திற்குள் வரித்தொகை கட்டுவதற்கு தவறுகின்ற 
உறுப்பினர்கள் இதன்படி தவறிய நிலுவைத்தொகை பன்னிரண்டு சதவீதம் 
வட்டியோடு டிசம்பர் 31ஆம் தேதியோ அதற்கு முன்பாகவோ 
கட்டவேண்டியது ஆகும் . 

(5எ ) தற்போதுள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் 2004 ஏப்ரல் 1ஆம் தேதி 
முதல் 2010 - ன் கேரள வழக்கறிஞர் கணக்கர் நலநிதி (திருத்த ) அவசரச்சட்டம் 
( 2010- ன் 57 ) அரசிதழில் வெளியிடப்பட்ட தேதியான 2010 நவம்பர் 26ஆம் 
தேதி வரையுள்ள காலயளவில் கட்டவேண்டிய வருடாந்திர வரித்தொகையின் 
நிலுவை 2010 டிசம்பர் 31, 2011 ஜூன் 30 , 2011 டிசம்பர் 31 என்ற தேதிகளுக்கு 
முன்பாக மூன்று சரியான தவணைகளாக கட்டவேண்டியதும் ஆகும் . 

எனினும் , 2011 டிசம்பர் 31ஆம் தேதியில் ஏதாவது தவணை 
கட்டுவதற்கு தவறிய உறுப்பினர் அப்படியுள்ள நிலுவைத்தொகையை தவணை 
கட்டத்தவறிய தேதி முதல் பன்னிரண்டு சதவீத வட்டியுடன் ஆறு தவணை 
வரை வரக்கூடிய சம தவணைகளாக , 2012 செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு 
முன்பாக கட்டவேண்டியது ஆகும் . 

(ii) துணைப்பிரிவு (6 )- ல் , ஜூன் 30 ஆம் தேதிக்கு முன்பு என்ற 
வார்த்தைகள் மற்றும் எண்களுக்கு பதிலாக டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்பு 
என்ற வார்த்தைகளும் எண்களும் சேர்க்கப்படவேண்டும் . 

5 . பிரிவு 18- ல் திருத்தம் . -- முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 18 - ல் , 
துணைப்பிரிவு (6)- க்கு பிறகு பின்வரும் துணைப்பிரிவு சேர்க்கப்படவேண்டும் , 
அதாவது : 

" ( 7) உறுப்பினர் பதவி முடிவடைந்த ஓய்வூதியமும் பிற சலுகைகளும் 
பெற்றுக்கொண்ட ஒரு நபரை நிதியில் மறு அனுமதி நல்க கூடாததுமாகும் . 

6 . பிரிவு 26 - ல் திருத்தம் . -- முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 26 - ல் , 
தற்போதுள்ள பிரிவு , இந்த பிரிவினுடைய துணைப்பிரிவு (1) - ஆக எண் 
இடப்படவேண்டியதும் , இதன்படி எண்ணிட்ட துணைப்பிரிவு (1)- க்கு பிறகு 
பின்வரும் துணைப்பிரிவு சேர்க்கப்படவேண்டியதுமாகும் , அதாவது: 

"(2 ) 1985 - ன் கேரள வழக்கறிஞர் கணக்கர் நலநிதி திட்டத்தில் எதுவும் 
எவ்வாறிருப்பினும் மேற்குறிப்பிட்ட திட்டத்தின் எல்லாவித சொத்துக்களும் , 
பொறுப்புகளும் இந்த சட்டத்தின் பிரிவு 4 - ன்படி உருவாக்கப்பட்டுள்ள 
குழுவிடம் ஒப்படைக்க வேண்டியது ஆகும் . 

7 . பிரிவு 27- ல் திருத்தம் - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 27 - ல் , " இருபது 
சதவிகிதம் " என்ற வார்த்தைகளுக்குப் பதிலாக " முப்பது சதவிகிதம் என்ற 
வார்த்தைகள் சேர்க்கப்பட வேண்டியது ஆகும் . 


8 . இரத்தாதலும் தவிர்ப்பும் . --(1) 2012 கேரள வழக்கறிஞர் கணக்கர்கள் 
நலநிதி (திருத்த ) அவசரச்சட்டம் (2012 - ன் 4 ) இதனால் இரத்து செய்யப்படுகிறது . 

( 2 ) இவ்வாறு இரத்து செய்யப்பட்டபோதிலும் , மேற்குறிப்பிட்ட 
அவசரச்சட்டத்தின் அடிப்படையில் திருத்தம் செய்யப்பட்ட முதன்மைச் 
சட்டத்தின் அடிப்படையில் செய்த ஏதேனும் செயலோ மேற்கொண்ட ஏதேனும் 
நடவடிக்கையோ , இந்த அவசரச்சட்டத்தின் அடிப்படையில் செய்ததாகவோ 
எடுத்ததாகவோ கருதப்படவேண்டும் . 


எச் . ஆர் . பரத்வாஜ், 


ஆளுநர் . 


